தமிழ்நாடு அரசு 

2011 


RENOTAN2NSTRae 1 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 1 .60 காசு . 


HTY 


TN 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெல் 


வல்லும் 


எண் 24 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 29 , 2011 
ஆனி 14 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு 
ஜூன் திங்கள் 7 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது: 


சட்ட எண் 


10/ 2011 


2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்வி முறைச் சட்டத்தைத் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 
1 . ( 1) இந்தச் சட்டம் 2011 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்வி முறை குறுந்தலைப்பும் 

தொடக்கமும் . 
(திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

( 2 ) இது , 2011ஆம் ஆண்டு மே திங்கள் 22 ஆம் நாளன்றே நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாக கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்ட ம் 8/ 2010 . 


2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2010ஆம் 3 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்வி முறைச் சட்டத்தின் 3ஆம் பிரிவிற்குப் பதிலாகப் 

பிரிவிற்கான 

திருத்தம் 
பின்வரும் பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


3 . பள்ளிகள் பொதுவான பாடத்திட்டத்தைப் பின்பற்றுதல் வேண்டும் : 


(1) இம்மாநிலத்திலுள்ள ஒவ்வொரு பள்ளியும் தமிழ்நாடு அரசிதழில் அரசினால் 
அறிவிக்கை செய்யப்படக் கூடியவாறு , அத்தகைய கல்வியாண்டிலிருந்து 1 முதல் X 
வரையிலான வகுப்புகளில் ஒவ்வொரு பாடத்திற்காகவும் வாரியத்தால் குறித்துரைக்கப்படக் 
கூடியதான பொதுவான பாடத்திட்டத்தைப் பின்பற்றுதல் வேண்டும் . அரசானது வெவ்வேறு 
வகுப்புகளுக்கு வெவ்வேறு கல்வி ஆண்டுகளைக் குறித்துரைக்கலாம் . 


DTP - IV -2 (24 ) - 1 


[ 1 ] 


( 2 ) (1) ஆம் உட்பிரிவின் படியான அறிவிக்கையானது பிறப்பிக்கப்படுவது வரையிலும் 
இம்மாநிலத்திலுள்ள பள்ளி ஒவ்வொன்றிற்கும் பாடத்திட்டமும் பாட நூல்களும் பின்வருமாறு 
இருத்தல் வேண்டும் : 

(a) | மற்றும் VIஆம் வகுப்புகளில் 2010- 2011 ஆம் கல்வி ஆண்டுக்கு முன்னதாக 
இருந்து வந்த முறையானது தொடர்தல் வேண்டும் ; மற்றும் 

( b ) || முதல் V வரையிலான வகுப்புகளிலும் , VII முதல் X வரையிலான 
வகுப்புகளிலும் தற்போது இருந்து வருகின்ற முறையானது தொடர்தல் வேண்டும் . " 


11ஆம் பிரிவை 
விட்டுவிடுதல் 


3 . முதன்மைச் சட்டத்தின் 11ஆம் பிரிவானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


12ஆம் பிரிவை 
விட்டுவிடுதல் 


4 . முதன்மைச் சட்டத்தின் 12ஆம் பிரிவானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


14ஆம் பிரிவை 
விட்டுவிடுதல் 


5 . முதன்மைச் சட்டத்தின் 14ஆம் பிரிவானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


இரா . கதிர்வேல் , 
அரசுச் செயலாளர் ( பொறுப்பு), 

சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011ஆம் ஆண்டு 
ஜூன் திங்கள் 13ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட 


எண் 


11/ 2011 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தினை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (திருத்தச்) குறுந்தலைப்பும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2 ) இது , 2011ஆம் ஆண்டு மே திங்கள் 25ஆம் நாளன்றே நடைமுறைக்கு 
வந்திருப்பதாக கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

30/1983 . 


2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1983ஆம் 89 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தின் 89ஆம் பிரிவிலுள்ள ( 1) ஆம் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
உட்பிரிவிற்கான வரம்புரையில் , " பத்தாண்டுகள் எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , 
“ பத்தாண்டுகள் ஆறு மாதங்கள் எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்தில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , தொடக்கநிலை கூட்டுறவு செல்லத்தக்க 
சங்கங்களின் நேர்வில் , 2011ஆம் ஆண்டு மே திங்கள் 25ஆம் நாளன்றும் அது தாக்குதல் 
முதற்கொண்டும் செயல் விளைவு கொள்ளும் வகையிலும் , மைய மற்றும் உச்ச நிலை 
கூட்டுறவுச் சங்கங்களின் நேர்வில் , 2011ஆம் ஆண்டு மே திங்கள் 26ஆம் நாள் 
முதற்கொண்டு செயல்விளைவு கொள்ளும் வகையிலும் , தனி அலுவலராக அதிகாரங்களைச் 
செலுத்துகிற மற்றும் கடமைகளை ஆற்றுகிற நபர் ஒவ்வொருவரும் , இந்தச் 
சட்டத்தால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின் 89ஆம் பிரிவின் 
( 1) ஆம் உட்பிரிவின்கீழ் மேற்சொன்ன கூட்டுறவு சங்கங்களின் அத்தகைய தனி அலுவலராக 
நியமிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் 2011ஆம் ஆண்டு மே திங்கள் 
25ஆம் நாளன்று தொடங்கி இந்தச் சட்டம் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
தேதியன்று முடிவடைகிற காலத்தின்போது மேற்சொன்ன தனி அலுவலர்களால் 
செய்யப்பட்ட செயல் எதுவுமோ அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ , 
இந்தச் சட்டத்தால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்கீழ் செல்லத்தக்க 
வகையில் செய்யப்பட்டிருப்பதாகவோ அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகவோ கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


ம நாளன்று நக்க கொள்ளப்பட்டுறவு சங்கம் 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


இரா . கதிர்வேல் , 
அரசுச் செயலாளர் ( பொறுப்பு ), 

சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


